] ஸ்ரீ குருப்யோ நம: 
i ஜயஜய சங்கர! ஹரஹர சங்கர!! 
| வர ரப்பர்‌ 
| இந்து மித்‌ விளக்கம்‌ 
ட்‌ க்‌ am 

—( பத்ரு நாப்பண வித 


ர்‌ Ex 1. 3 ல | 


ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாத வேத ஸபா, * 


வ ; திருவல்லிக்கேணி 03 சென்னைஃ5, 
i 
சே 


1978] ஜூன்‌ வெளியீடு [ஞானயக்ளும்‌. 
க்ஷ ஸு அது ட இட்ட த இடது அட த இது ட கலு 5 


திருமணப்‌ பட்டுப்‌ புடவை 


திருச்சேரை. காஞ்சிபுரம்‌, 
காஷ்மீர்‌, பனாரஸ்‌, ஆரணி, 
டை-அண்ட்‌-டை புடவைகள்‌? 
பல நவீன டிசைன்கள்‌! 
திருமணங்கள்‌ இதர ' 
பண்டிகைகளுக்கு ஏற்றவை. 


ராதா சில்க்‌ எம்போரியம்‌ 
பிரைவேட்‌ லிமிடெட்‌, 
" சன்னதித்‌ தெரு, மயிலாப்பூர்‌ 
சென்னை-2. 
சார்பு நிறுவனம்‌ 


ராதா சில்க்ஸ்‌ 


“தன்‌ பில்டி ங்ஸ்‌,”” மவுண்ட்‌ ரோடு, 
சென்னை-2. ௪ 


ce 
ராதா சில்க்கின்‌ ராசி உன்னத வாழ்விற்கு ஆசி 


இந்துமத விளக்கம்‌ 


பாடம்‌ 1. கடவுள்‌ 


கடவுள்‌ ஒருவரே ! வழிபடத்தக்கவர்‌ அவரே !?” 


நாராயணர்‌ 


நமது மதத்தின்‌ பெயர்‌ என்ன ? 
இந்து மதம்‌. 
இந்து மதத்தின்‌ கிளைமதங்கள்‌ ஏவை ? 


சைவம்‌, வைணவம்‌, சாக்தம்‌, காணாபத்தியம்‌, 
வாம்‌. 


2 | 


111 ஒவ்வொரு சமயத்தினுடையவும்‌ முக்கிய கடவுள்‌ 
பெயர்‌ கூறுக? | 
சைவம்‌-சிவபெருமான்‌. வைணவம்‌-நாராயணர்‌ 
சாக்தம்‌--சக்தி. காணாபத்தியம்‌-கணபதி 
கெளமாரம்‌--முருகன்‌. வைரவம்‌--வைரவர்‌ i 


1V கடவுள்‌ எப்படிப்பட்டவர்‌ ? | 

அவர்‌ என்றும்‌ உள்ளவர்‌. எங்கும்‌ நிறைந்தவர்‌. | 
குற்றம்‌ ஒன்றும்‌ இல்லா தவர்‌. எல்லாம்‌ அறிபவர்‌ 
எல்லாம்‌ செய்பவர்‌. என்றும்‌ மகிழ்ச்சியோடு இருப்‌ 
பவர்‌; சுதந்திரர்‌. [ 


1 
1. 
Vv. கடவுளுடைய தொழில்கள்‌ எவை ? \ 1 


படைத்தல்‌, காத்தல்‌, அமி க்தல்‌, மறைத்தல்‌, 
அருளல்‌ என ஐந்தாம்‌. { 


V1 படைத்தலாவதுயாது ? 

உலகத்தைப்‌ படைத்து, அதில்‌ வாழும்‌ உயிர்‌ 
களுக்கு உடம்பு, கருவிகள்‌, இடம்‌, அநுபவம்‌ 
இவற்றைக்‌ கொடுத்தலாம்‌. 


1 
VI! காத்தலாவது யாது? 
உயிர்கள்‌ வாழ்வதற்கு வேண்டிய எல்லாவற்‌ 
“றையும்‌ அளித்துக்‌ காப்பா ற்றுதலாம்‌. 


vill அழித்தலாவது யாது? 2] 
படைத்துக்‌ காத்தவை. அனைத்தையும்‌ ஒடுக்கி, 
இளைப்பாறச்‌ செய்தல்‌ ஆகும்‌. 
1X மறைத்தலாவதுயாது? 
உயிர்கள்‌ செய்த புண்ணிய பாவங்களுக்குத்‌ தக்க 
இன்ப துன்பங்களை அனுபவிக்கச்‌ செய்தலாம்‌. 


க்கி 


% அருளலாவது யாது (1 
உயிர்களின்‌ குற்றம்‌ நீக்கி குணத்திற்குத்‌ தக்க 
உயர்பதம்‌ உதவுதலாம்‌. 


3 


பாடம்‌ 2. சக்தி 


“அருளது சக்தியாகும்‌!” 
1 கடவுள்‌ ஐந்து தொழில்களையும்‌ எதைக்கொண்டு 
செய்வார்‌ ? 
தனது அருளாகிய சக்தியைக்‌ கொண்டுசெய்வார்‌.. 


11 சக்தியாவதுயாது ? . 
சூரியனில்‌ ஒளி போலவும்‌, தீயில்‌ சூடு போலவும்‌ 
இறைவனோடு சேர்ந்து நிற்கும்‌ வல்லமை சக்தி எனப்‌ 
படும்‌. 
₹ 111 சக்தி எத்தனை வகைப்படுவர்‌ ? 
| ஆதிசக்தி, பராசக்தி, மனோன்மணி, மகேஸ்வரி, 
உமாதேவி, இலக்ஷிமிதே வி, சரஸ்வதி தேவி என பல 
வகைப்படுவர்‌. 
17 “கடவுள்‌ அம்மை அப்பராக ஆண்‌, பெண்‌ வடிவில்‌ 
இருப்பது எதற்கு ? 
உயிர்கள்‌ எல்லாம்‌ ஆண்‌, பெண்‌ வடிவில்‌ இருந்து 
வாழ்வதற்காக அவரும்‌ ஆண்‌, பெண்‌ வடிவில்‌ 
எ அம்மை அப்பராய்‌ இருக்கிறார்‌. 
v பரமேசருடைய சக்தி யார்‌ ? பராசக்தி. 
V1 மகேசுரனுடைய சக்தி யார்‌ ? மகேஸ்வரி. 


. VI நாராயணருடைய சக்தி யார்‌ ? இலக்ஷிமிதேவி.. 
| ப பிரம தேவரின்‌ சக்தி யார்‌ ? ஸரஸ்வதி. 


1X முருகனுடைய மனைவியர்‌ யாவர்‌ ? 
்‌ வள்ளி, தெய்வயானை எனும்‌ இருவர்‌. 


X நடராஜருடைய மனைவியார்‌ ? 
.... சிவகாமி அம்மையார்‌. 


ஷ்‌ 


பாடம்‌ 3. உயிர்கள்‌ 


1 உயிர்கள்‌ எத்தனை வகைப்படும்‌ ? 
முட்டையில்‌ தோன்றுவன ; வேர்வையில்‌ பிறப்‌ 
யன ; வித்து, வேர்‌ முதலியவற்றில்‌ தோன்றுவன ; 
கருப்பையில்‌ பிறப்பன என நான்கு வகைப்படும்‌. 
1 முட்டையில்‌ தோன்றுவன சில கூறுக ? 
காழி, குருவி, பாம்பு, மீன்‌ முதலியன. 
111 வேர்வையில்‌ பிறப்பன எவை ? 
பேன்‌, கிருமி முதலியன. 
1V வித்து, வேர்‌ முதலியனவற்றில்‌ தோன்றுவண 
யாவை? 
மரம்‌, செடி கொடிகள்‌, 
37. கருப்பையில்‌ பிறப்பன யாவை ? 
மனிதர்‌. விலங்கு முதலியன. 
v1 உயிர்களின்‌ பிறட்பு எத்தனை வகைப்படும்‌ ? 
மனிதர்‌, தேவர்‌, விலங்கு; பறவை, ஊர்வன, நீர்‌ 
வாழ்வன, தாவரம்‌ என்‌ ஏழு வகைப்படும்‌, 
ஏ இப்பிறப்புக்களுள்‌ சிறந்த பிறப்பு எ.து ? 
மனிதப்பிறப்பு, 
v மனிதப்பிறப்பு எதனால்‌ சிறந்தது ? 
மனிதன்‌ ஆறறிவுடையவன்‌ ; அவனுக்குப்‌ பகுத்த. 
றிவுண்டு; அவன்‌ புண்ணிய பாவங்கள்‌ இவையிவை 
என அறிபவன்‌ ; புண்ணியங்களைச்‌ செய்து மேலுலக 
டைந்து கடைசியில்‌ இறைவன்‌ திருவடியை அடைதற்‌ 
குரியவன்‌. ஆதலால்‌ மனிதப்‌ பிறப்பு சிறந்தது. 
1X உயிரும்‌ உடம்பும்‌ எவை போன்று இருக்கின்‌ றன? 
முட்தைத்‌ தோடும்‌ குஞ்சும்‌ போலவும்‌, சட்டையும்‌ 
பாம்பும்‌ போலவும்‌, பறவையும்கூடும்‌ போலவும்‌ இருக்‌. 
கின்றன. » 
X மரணம்‌ என்பதுயாது ? 
உடம்பிலிருந்து உயிர்‌ பிரிந்து போவது மரணம்‌ ஆகும்‌... 


7 


i 
$ 
| 
| 
| 
| 


ல க்கக்‌ கா்‌ 


5 


யாடம்‌ 4. மரணத்தின்‌ பின்‌ மனிதர்‌ நிலை 


1 உடம்பை விட்டு உயிர்‌ பிரிந்து போவது எவை 
போல்‌ ? 

கூட்டை விட்டு பறவை பறந்து போவது போல 
வும்‌ ; முட்டைத்‌ தோட்டைப்‌ பிரிந்து குஞ்சு வெளிப்ப 
டுவது போலவும்‌; சட்டையைக்‌ கழற்றிவிட்டு பாம்பு 
வெளிப்படுவது போலவும்‌ உடம்பை விட்டு உயிர்‌ 
பிரிகிறது, 

1! பிரிந்த உயிர்கள்‌ என்ன செய்கின்றன 2 
புண்ணியஞ்‌ செய்த உயிர்கள்‌ மேலே அருள்‌ உல 

கங்களுக்கும்‌-பாவம்‌ செய்த உயிர்கள்கீழே இருள்‌ உல 

கங்களுக்கும்‌ செல்லுகின்‌ றன, 

111 ண்ணியச்செயல்கள்‌ எவை ? 

() நல்லொழுக்கத்தைக்‌ கடைப்பிடித்தல்‌, (2) நித்‌ 
திய கருமங்களை முறைப்படி செய்தல்‌, (3) சமயச்‌ 
சின்னங்கள்‌ அனிதல்‌, (4) “ஆலய வழிபாடு செய்தல்‌ 
(6) இறைபணியாற்றல்‌, (6) திருவிழாக்களில்‌ 
வழிபடுதல்‌, (7) பக்‌ தி செய்தல்‌, (8) தியானித்தல்‌, 
(9) அடியவரையும்‌ தாய்‌ தந்தையரையும்‌ வழிபடுதல்‌, 
(10) விரதங்களை மேற்கொள்ளுதல்‌ முதலியனவாம்‌. 

IV பாபச்‌ செயல்கள்‌ எவை ? 

தீய ஒழுக்கம்‌, கொலை, களவு, புகை பீடித்தல்‌, 
பொய்‌ பேசுதல்‌, நன்றி இல்லாமை, தீயவர்‌ நட்பு, 
கடவுள்‌ நிந்தை முதலியனவாம்‌. 


7. புண்ணியம்‌: செய்த உயிர்கள்‌. மேலுலகத்திற்குத்‌ 
2. 


சென்று என்ன செய்கின்‌ றன ? 

மேலுலகத்திற்குச்‌ சென்று தாம்‌ செய்த புண்ணி 
யங்களுக்குத்‌ தக்கவாறு இன்பத்தை அனுபவித்து, 
பின்‌ சிறந்த இடங்களில்‌ வந்து பிறக்கின்‌ றன. ்‌ 
V1 பவம்‌ செய்த உயிர்கள்‌ கீழுலகத்திற்குச்‌ சென்று 

என்ன செய்கின்‌ றன ? 

கீழுலகத்திற்குச்‌ சென்று தாம்‌ செய்த பாபங்க 
குத்‌ தக்கவாறு துன்பத்தை அனுபவித்துப்‌ பின்‌ 
இழிந்த பிறப்புக்களை எடுக்கின்‌ றன. 


6 


v1! இன்ப துன்பங்களையும்‌, பி றப்பினையும்‌ கொடும்‌ 
பதுயார்‌ ? கடவுள்‌. 
ஏரரர மரணமடைந்தவுடன்‌ நமது உடம்பைச்‌ சுட்டு 
சாம்பலாக்கி விட்டால்‌ இன்ப துன்பங்களை எந்த 
உடம்பு அனுபவிக்கும்‌ ? 
நமது உடம்பினுள்‌ ஓர்‌ உள்ளுடம்பு உண்டு. 
அவ்வுள்ளுடம்பு மரணத்திற்குப்‌ பின்‌ இன்ப துன்பங்‌ 
அனுபவிக்கும்‌. 
1X அந்த உள்ளுடம்பின்‌ உறுப்புகள்‌ எவை ? 
சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம்‌ என்னும்‌ ஐந்‌ 
தும்‌; மனம்‌, புத்தி, அகங்காரம்‌. என்ற மூன்றும்‌ ஆசு 
எட்டும்‌ உள்ளுடம்பில்‌ அமைந்திருக்கின்‌ றன. 
& மோக்ஷம்‌ என்பதுயாது? 
பிறவிப்‌ பெருங்கடலை நீந்தி கடவுள ருளால்‌ அவன்‌ 
தாளடைதலே மோக்ஷமாம்‌. 


பாடம்‌ 5. நமது சமய நூற்கள்‌ 


1 நமது சமய நூற்கள்‌ எவை ? 
வேதம்‌, ஆகமம்‌, சாத்திரம்‌, தோத்திரம்‌, புராணம்‌ 
மூதலியனவாம்‌. 
1 வேதம்‌ எத்தனை வகைப்படும்‌ 2 
இருக்கு, யஜுர்‌, சாமம்‌, அதர்வணம்‌ என நான்கு 
வகைப்படும்‌, 
111 ஆகமங்கள்‌ எத்தனை ? 
காமிகம்‌ முதல்‌ வாதுளம்‌ வரை [இருபத்தெட்டு 
ஆகும்‌, 
1V சாத்திரங்கள்‌ எவை ? 
திருவுந்தியார்‌ முதல்‌ சங்கற்ப நிராகரணம்‌ வரை 
பதினான்காம்‌. 
3. தோத்திரங்கள்‌ எவை ? 
தேவாரம்‌, திருவாசகம்‌, திவ்வியப்‌ பிரபந்தம்‌. 
முதலியனவாம்‌, 


ணக ககக வ்‌ | 


7 


V1 சைவ சமயக்‌ குரவர்கள்‌ யாவர்‌ ? அவர்கள்‌ பாடிய 
நூல்கள்‌ எவை ? 
சைவ சமயக்‌ குரவர்கள்‌ திருஞான சம்பந்தர்‌, திரு 
நாவுக்கரசர்‌ (அப்பர்‌), சுந்தரர்‌, மாணிக்கவாசகர்‌ எனும்‌ 
நால்வர்‌. முதல்‌ மூவர்‌ தேவாரத்தையும்‌, மாணிக்க 
வாசகர்‌ திருவாசகத்தையும்‌ அருளிச்செய்தனர்‌, 
311 சைவ சந்தானக்‌ குரவர்கள்‌ யாவர்‌ ? 
மெய்கண்ட தேவர்‌, அருணந்தி சிவாச்சாரியர்‌, 
மறைஞான சம்பந்தர்‌, உமாபதி சிவாச்சாரியர்‌ எனும்‌ 
நால்வராவர்‌. 
VI] வைணவாகமங்கள்‌ எவை ? 
பாஞ்சராத்திரம்‌, வைகாநிசம்‌ எனும்‌ இரண்டு 
மாம்‌. 
1X வைணவ சமயத்‌ தோத்திரங்கள்‌ எவை? 
ஆழ்வார்கள்‌ பாடிய நாலாயிர திவ்வியப்‌ 
பிரபந்தங்கள்‌ முதலியன வாகும்‌. 


தன படர தடவி ்‌ 
'% வைணவ ஆழ்வார்கள்‌ யாவர்‌ ? 


பொய்கை ஆழ்வார்‌, பூதத்தாழ்வார்‌, பேயாழ்வார்‌, 
திருமழிசை ஆழ்வார்‌, மதுரகவி ஆழ்வார்‌, ஈம்மாழ்‌ 
வார்‌, குலசேகராழ்வார்‌, பெரியாழ்வார்‌, ஆண்டாள்‌, 
தொண்டரடிப்பொடியாழ்வார்‌, திருப்பாணாழ்வார்‌, 
திருமங்மை ஆழ்வார்‌ என பன்னிருவராம்‌. 


பாடம்‌ 6. ஆலயம்‌ 


1 ஆலயம்‌ என்றால்‌ என்ன ? 

ஆன்மாக்களாகிய நாம்‌ எங்கும்‌ நிறைந்த கடவுளை 
ஒரே மனத்துடன்‌ வழிபடுவதற்குரிய இடம்‌ என்பது: 
பொருள்‌, இதனைக்‌ கோயில்‌ என்றும்‌ கூறுவர்‌. 
11 கோயிலின்‌ உறுப்புகள்‌ எவை ? 

கோபுரம்‌, கொடிமரம்‌, பிரகாரம்‌, மண்டபம்‌, மூல 
விக்கிரகம்‌, பரிவார விக்கிரகங்கள்‌ முதலியனவாம்‌. 


8 


111 கோபுரம்‌ எதை உணர்த்துகிறது 2 
£ நமது உடம்பைப்‌ போன்று கோயில்‌ அமைக்கப்‌ 
பட்டிருப்பதால்‌ கோயிலின்‌ உறுப்புகள்‌ ஈமது உடலு 
றுப்புக்கள்‌ போல இருக்கின்றன. கோபுமம்‌ இறை 
வனது ஸ்தூல வடிவத்தை உணர்த்துகிறது. 
1V கொடிமரம்‌ எதை உணர்த்துகிறது ? 
இறைவன துசூக்கும வடிவத்தை உணர்த்துகிறது. 
3 பிராகாரம்‌ எதை உணர்த்துகிறது ? 
நமது உடம்பிலுள்ள பஞ்ச கோசங்களை 
உணர்த்துகிறது. 
VI பஞ்ச கோசங்கள்‌ எவை? 
அன்னமய கோசம்‌, பிராணமய கோசம்‌. மனோமய 
கோசம்‌, விஞ்ஞானமய கோசம்‌, ஆனந்தமய கோசம்‌ 
எனும்‌ ஐந்துமாம்‌ 
VII மண்டபம்‌-எதை உணர்த்துகிறது ? 
இருதயத்தை உணர்த்துகிறது. 
VIII மூலவிக்கிரகம்‌ எதை உணர்த்துகிறது. 2 
இருதய மத்தியத்தில்‌ உயிருக்குயிராய்‌ வீற்றிருக்‌ 
கும்‌ இறைவன துகாரணவடிவத்தை உணர்த்துகிறது. 
*1X பரிவார விக்கிரகங்கள்‌ எவை 2? 
விநாயகர்‌, நந்தி, பலிபீடம்‌, திருமால்‌, அம்பிகை, 
முருகன்‌, சண்டேசரர்‌, சூரியசந்திரர்‌, ஈவக்கிரகங்கள்‌, 
வைரவர்‌. 
X ஆலயங்களில்‌ ஈடைபெறும்‌ செயல்கள்‌ எவை? 
நித்திய பூஜை, விசேட பூசை, திருவிழா முதலி 


யனவாம்‌, 


னிவ வளவ விரக 


பாடம்‌ 7. ஆலய வழிபாடு 


்‌ 1 ஆலயங்களுக்கு நாம்‌ எப்படிச்‌ செல்ல வேண்டும்‌ ? 

்‌ காலைக்கடன்‌ முடித்து, பல்‌ துலக்கி. நீராடி. சுத்த 

ஆடை. கட்டி, விபூதி முதலிய சமயச்‌ சின்னங்கள்‌ 

ந அணிந்து, வேறு கவலையின்‌ றி இறைவன்‌ தோத்திரப்‌ 
-.. பாடல்களைப்‌ பாடிக்கொண்டு போக வேண்டும்‌. 


9 


11 கோயிலில்‌ செயயத்‌ தகாத காரியங்கள்‌ எவை 2 
சத்தமிடுதல்‌, விளையாடுதல்‌, மலஜலங்‌ கழித்தல்‌, 

மூக்குச்‌ சிந்துதல்‌, துப்புதல்‌, செருப்பு, சட்டை, தொப்பி 

மாட்டிக்கொள்ளுதல்‌, சுருட்டுக்‌ குடித்தல்‌, வம்பு பேசு 

தல்‌ சிரித்தல்‌, சண்டையிடல்‌, விக்கிரகங்களை மிதித்‌ 

தல்‌, எச்சிலாக்குதல்‌ முதலியனவாம்‌. 

11 கோபுரத்தைக்‌ கண்டவுடன்‌ யாது செய்தல்‌ 
வேண்டும்‌ ? 
கோபுரத்தை இறைவனது ஸ்தூல வடிவாகவும்‌. 

திருவடியாகவும்‌ கருதி வணங்கி உள்ளே செல்லுதல்‌ 

வேண்டும்‌. 

153 கொடிமரத்தை எவ்வாறு வழிபட வேண்டும்‌? 
இறைவன து சூக்ஷ்ம வடிவாகக்‌ கருதி அதன்‌ அடி 

யில்‌ விழுந்து வணங்க வேண்டும்‌. 

17 - பிராகாரம்‌ எவ்வாறு வரவேண்டும்‌ ? ee 
கொடிமரத்திலிருக்‌ து வலப்பக்கமாக மூன்று முறை. 

யும்‌, உள்‌ இரு பிராகாரங்களிலும்‌ இரு முறையுமாக 

ஐந்து முறை சுற்றிவர வேண்டும்‌. 

1 விநாயகரை எவ்வாறு வணங்க வேண்டும்‌ ? 
தலையில்‌ மூன்று முறை குட்டிக்கொண்டு, மூன்று 

தோப்புக்‌ கரணமிட்டு, விக்கினங்களை அகற்றுமாறு 

வேண்டிக்‌ கொளல்‌ வேண்டும்‌, 

VIL மூல விக்கிரகத்தை எவ்வாறு வணங்க வேண்டும்‌? 
மூல விக்கிரகத்திற்கு தேங்காய்‌, பழம்‌ - முதலிய 

நிவேதனங்கள்‌ செய்து, அர்ச்சனை நடத்தி தோத்‌ 

திரங்கள்‌ பாடி, வணங்கி பிரசாதம்‌ பெற்று வெளிவர 

வேண்டும்‌ 

VII] பரிவார தேவதைகளை எப்படி வணங்கவேண்டும்‌? 
ஒவ்வொன்றையும்‌ அவற்றிற்குரிய தோத்திரப்‌ 

பாடல்களைப்‌ பாடி வணங்க வேண்டும்‌. 

1X சண்டேசுரரை எப்படி வணங்க வேண்டும்‌: ? 
மூன்று முறை கையால்‌ தட்டி வணங்கி ஆலய 

வழி பாட்டின்‌ பயனை அருளிச்‌ செய்யுமாறு வேண்டிக்‌ 

கொள்ள வேண்டும்‌. 


10 


X வழிபாடு முடித்தபிறகு யாது செய்தல்‌ வேண்டும்‌ ? 
கொடிமரத்தின்‌ பக்கத்தில்‌ வந்து வடக்கு நோக்கி 

இருந்து கோயிலில்‌ புறக்கண்ணால்‌ கண்ட கடவுளை 

அகக்கண்ணால்‌ கண்டு தியானிக்க வேண்டும்‌. 


பாடம்‌ 8. சமயச்‌ சின்னங்கள்‌ 


1 சமயச்‌ சின்னங்கள்‌ எவை ? 

சைவர்களுக்கு விபூ தி, உருத்திராக்கம்‌ செந்‌ 
தூரம்‌ முதலியனவும்‌, வைணவர்களுக்கு திருநாமம்‌, 
துளசி மணி முதலியனவும்‌ சமயச்‌ சின்னங்களாம்‌. 
11 விபூதி எவ்வாறு தயாரிக்க வேண்டும்‌ ? 

பசுவின்‌ சாணத்தை நன்றாய்‌ நீற்றி வடிகட்டி 
யெடுத்து மணமுள்ள பூக்களை அதில்‌ சேர்த்து வைத்‌. 
திருந்து கொஞ்சம்‌ கொஞ்சமாக எடுத்து பையிலேனும்‌ 
சம்புடத்திலேனும்‌ வைத்துக்‌ கொண்டு தரிக்க 
வேண்டும்‌. 
111 விபூதியை எவ்வாறு தரிக்க வேண்டும்‌ 2 

முதலில்‌ சிறிது விபூதியை எடுத்து இட து கையில்‌ 
வைத்துக்‌ கொண்டு; வலது கை விரல்களால்‌ உச்சி, 
நெற்றி, மார்பு, கைகள்‌, இவற்றில்‌ (சிவ சிவ?” எனச்‌ 
சொல்லிக்‌ கொண்டே தரிக்க வேண்டும்‌. 
IV விபூதியின்‌ மகிமைகள்‌ எவை ? 

பசுவின்‌ சாணத்திற்கு கிருமிகளை அகற்றவும்‌ துர்‌ 
நாற்றத்தைப்‌ போக்கவும்‌ சக்தியுண்டு. சாணத்தால்‌ 
தயாரிக்கப்பட்ட விபூதிக்கும்‌ அந்த சக்தியுண்டு. 


'விபூதி உடம்பிலுள்ள நீர்க்குற்றத்தை அகற்றுகிறது. 


உலகிலுள்ள எல்லாப்‌ பொருள்களும்‌ முடிவில்‌ சாம்ப 
லாகும்‌ எனும்‌ தத்துவத்தை உணர்த்துகிறது. ௩ம, 
பாசங்களை நீறாக்கினால்‌ தான்‌ கடவுள்‌ ருத்‌, பெற 
லாம்‌ என்பது இதன்‌ கருத்து. இதற்கு இன்னும்‌ 
அனேக பெருமைகள்‌ உண்டு. 


ன 


11 


v சந்தனப்பொட்டு ஏன்‌ தரிக்கவேண்டும்‌ ? 

நமது புறுவங்களின்‌ மத்தியில்‌ அரேக நரம்புகள்‌ 
சேர்ந்திருக்கின்றன. அவைகள்‌ நமது இந்திரியத்‌. 
தொழில்களால்‌ அடிக்கடி சூடு பிடிக்கின்றன. அவற்‌. 
றைத்‌ தணிப்பிக்க சந்தனம்‌ முதலிய பொருள்களை 
அணிகிறோம்‌. பொட்டு சிவபெருமானது மூன்றாவது: 
கண்ணை ஞாபகப்படுத்துகிற து. 


91 செந்தூரத்தின்‌ மகிமை என்ன ? 

செந்தூரம்‌ மஞ்சளால்‌ உண்டாக்கப்‌ படுகிறது- 
மஞ்சளுக்கு பல குற்றங்களை அகற்றும்‌ சக்தியுண்டு. 
எனவே அது சக்தியின்‌ அருளாக தரிக்கப்படுகி றது. 


நர உருத்திராக்கத்தின்‌ சிறப்பு யாது ? 
உருத்திராக்கம்‌ ஒரு சிறந்த மருந்து. கப நோய்‌ 
முதலியவற்றிற்கு உருத்திராக்கத்தை உறைத்து பிற. 
மருந்துகளுடன்‌ கொடுப்பதுண்டு. அன்றியும்‌ அது: 
சிவபெருமானுடைய கண்ணையும்‌ கழுத்தில்‌ தங்கி 
யிருக்கும்‌ காளகூட விஷத்தையும்‌ நினை வூட்டுகிறது. 


1 
37111 துளசிமணியின்‌ பெருமை என்ன 2 

துளசிமணியும்‌ உருத்திராக்கத்தைப்‌ போல ஓர்‌ 
சிறந்த மருந்தாகும்‌. அதை அனிபவரை விலங்கு, 
பேய்‌, பிசாசு முதலியன அணுகாது. நாம ஜெபம்‌ 
செய்வதற்கு இது ஓர்‌ சிறக்த கருவி. 


1X நாமம்‌ அணிவதன்‌ கருத்தென்ன ? 

* இறைவனது திருவடியை அடைதலே மனிதர்‌ ' 
களது. முக்கிய கடமையாகும்‌ என்பதை இது உணர்த்து 
கிறது. நாமம்‌ திருவடி போன்று அமைக்கப்பட்டிருக்‌- 

மது. 


3% சமயச்‌ சின்னங்களை பலர்‌ பலவாறு அனிவதன்‌: 
கருத்தென்ன ? 
விபூதியை குருவிடம்‌ தீகை பெறாதவர்கள்‌ தண்‌ 
ணீரில்‌ குழைக்காமல்‌ பூசுவார்கள்‌. தீஷை பெற்றவர்‌ 
கள்‌ தக்க மந்திரங்களைச்‌ சொல்லி தண்ணீரில்‌ 


\ 


12 


குழைத்து அணிவார்கள்‌. காமத்தை தென்கலை 
வைணவர்‌ சிறிது தாழ்த்தியும்‌, வடகலை வைணவர்‌ 
சிறிது உயர்த்தியும்‌ அணிவார்கள்‌. 

இவ்வாறே நமது சமயச்‌ சின்னங்கள்‌ ஒவ்வொன்‌ 
அம்‌ மருந்தாகவும்‌, தத்துவங்களைக்‌ கொண்டதாகவும்‌ 
-விளங்குகின்‌ றன. 


பாடம்‌ 9, நித்திய கர்மம்‌ 


1 காலையில்‌ எப்போது தூக்கத்திலிருந்து எழுந்‌ திருக்க 
வேண்டும்‌ ? ன்‌ 5 
சூரிய உதயத்திற்கு முன்‌ எழுந்திருக்க வேண்டும்‌. 

விடிய ஐந்து நாழிகைக்கு முன்‌ துயிலெழுதல்‌ நலம்‌. 

11 துயிலெழுந்தவுடன்‌ என்ன செய்ய வேண்டும்‌ ? 
கை, கரல்‌, முகம்‌ கழுவி, திருரீறணிக்து கடவுளை 

யும்‌ தாய்‌ தந்தையர்களையும்‌ வணங்க வேண்டும்‌. 


ணா ளை 


11 அதன்பின்‌ யாது செய்தல்‌ வேண்டும்‌ ? 

காலைக்‌ கடன்‌ முடித்து, பல்‌ துலக்கி, நீராடி, தூய - | 
ஆடை கட்டிக்‌ கொண்டு பக்கத்திலுள்ள கோயிலுக்குச்‌ 
சென்று . ஆலய வழிபாட்டு முறையில்‌ கடவுளை 
வணங்கவேண்டும்‌, 


137. உணவு உண்பதில்‌ கவனிக்க வேண்டிய விஷ 

யங்கள்‌ எவை ? 

உணவு தயாரிப்பவர்‌ மது, மாமிச உணவு 
உண்ணாதவராய்‌ இருக்க வேண்டும்‌. உணவு உண்ணு 
மிடம்‌ சத்தமாய்‌ இருக்க வேண்டும்‌. உணவுண்ணும்‌ 
பாத்திரங்கள்‌ வாழையிலை, பலாவிலை, புன்னையிலை, 
பாதிரியிலை, தாமரையிலை இவைகளில்‌ எதுவேனும்‌ 
ஒன்றாய்‌ இருக்க வேண்டும்‌, நன்றாய்‌ உட்கார்ந்து 
இருந்து அவசரப்படாமல்‌ நன்றாய்‌ மென்று உண்ணல்‌ 
வண்டும்‌. 


ணாரா காள ளாகரைக. 


B 


7. சாயுங்கால கருமங்கள்‌ எவை ? 

சூரியன்‌ அடைவதற்கு முன்‌ எதுவேனும்‌ ஓர்‌ நீர்‌ 
நிலையத்திற்குச்‌ சென்றுகை, கால்‌. முகங்களைக்‌ கழுவி, 
விபூதி முதலிய சமயச்‌ சின்னங்களை அணிந்து ஆலயத்‌. 
திற்குச்‌ சென்று வழிபாடு செய்யவேண்டும்‌. 


V1 மாலையில்‌ வீடுகளில்‌ செய்யவேண்டிய சமயக்‌. 

கிரியைகள்‌ எவை ? 

வீட்டில்‌ எத்தனை மின்சார விளக்குகள்‌ இருந்தா 
லும்‌ குத்து விளக்கு ஒன்றை நன்றாய்ப்‌ பூசி. எண்ணெய்‌: 
திரியிட்டு விளக்கேற்றி, பூமாலை சார்த்தி, பொறி- 
பழம்‌ முதலியன வைத்து நிவேதித்து, சிறிது நேரம்‌ 
வீட்டில்‌ உள்ள எல்லோரும்‌ ஒன்று சேர்ந்து இருந்து 
தோத்திரங்கள்‌ பாடவேண்டும்‌. அதன்பின்‌ சிறிது 
நேரம்‌ தெய்வீக சரித்திரங்களைப்‌ படிப்பது ஈல்லது. 


VI!  இராப்போஜனம்‌ எப்போது செய்தல்‌ வேண்டும்‌? 

இருட்டி எட்டு நாழிகைக்குள்‌ செய்ய வேண்டும்‌. 
அதற்கு மேற்பட்டால்‌ அஜீரணம்‌ முதலிய நோய்கள்‌ 
உண்டாகும்‌. தூக்கம்‌ நன்றாய்‌ வராது, இராப்‌ போ 
ஜனம்‌ நன்றாய்‌ தகிக்கத்‌ தக்கதாய்‌ இருக்கவேண்டும்‌. 
111 போஜனம்‌ - கழிந்த பிறகு யாது செய்தல்‌: 

வேண்டும்‌? 

போஜனம்‌ செய்தவுடன்‌ தூங்கக்கூடாது சிறிது 
உணவு தகனமான பிறகு தூங்குதல்‌ ஈல்லது. 


1௬. தூக்கத்தில்‌ கவனிக்கவேண்டிய விஷயங்கள்‌. 

எவை? 

வெறும்‌ தரையில்‌ பாய்‌ முதலியன விரிக்காமல்‌ 
தூங்கக்கூடாது. தூக்கத்திற்கு முன்‌ பயத்தை. 
உண்டுபண்ண த்தக்க விஷயங்களைப்‌ பேசக்கூடாது. 
வட திசையில்‌ தலைவைத்து தூங்கக்கூடாது. தூக்கத்‌ 
துக்குத்‌ தடையை . உண்டுபண்ணும்‌ ஈாடகங்கள்‌, 
சினிமாக்கள்‌ முதலியவற்றை வெகுநேரம்‌ பார்க்கக்‌ 
கூடாது. தூக்க அறையில்‌ சக்தி கூடின மின்சார 
விளக்குகளை எரியவிடக்கூடாது. 


14 
% விடிய ஐந்து நாழிகையில்‌ |ஏன்‌ துயிலெழ வேண்‌ 
டும்‌? 


அக்காலம்‌ தேவர்கட்குரிய சிறந்த காலம்‌, 
கடவுள்‌ தியானத்திக்குரிய காலம்‌. நமது மனம்‌ 
களங்கமற்று பரிசுத்தமாய்‌ இருக்கும்‌ நேரம்‌. புதிதாக 
எதுவேனும்‌ கற்றுக்‌ கொள்ளுவதற்கு ஏற்ற காலம்‌. 
பறவைகள்‌ விழிக்கும்‌ காலம்‌. மலர்கள்‌ மலரும்‌ 
வேளை. ஆதலால்‌ மனிதர்களாகிய நாமும்‌ விடிய ஐந்து 
நாழிகையில்‌ துயிலெழுந்து கடமைகளைச்‌ செயதல்‌ 
ஈமது வாழ்விற்கு மிகுந்த உபயோகமாக இருக்கும்‌, 


பாடம்‌ 10, நல்லொழுக்கம்‌ 


ப்‌ 

காம்‌ கைக்கொள்ளவேண்டிய  ஈல்லொழுக்கங்கள்‌ 
எவை? 

எல்லா உயிர்களுக்கும்‌ ஈன்மை செய்தல்‌. 


m 


சொல்‌ பேசல்‌, 
.றருக்கு இயன்‌ ற உபகாரம்‌ செய்தல்‌. 
௩ல்லோரிடம்‌ நட்புக்‌ கொள்ளுதல்‌ 
தாய்‌ தந்தையர்களைப்‌ பேணல்‌ முதலியன 
வாம்‌, 


2. பிறர்‌ பொருளை திருடாதிருத்தல்‌. 

3. லாகிரிப்‌ பொருள்களை உபயோகப்‌ 
படுத்தாமை. 

4, உண்மை பேசுதல்‌ 

5, நன்றி அறிதல்‌. 

6, பொறுமை. 

7 

8, 

9, 

0. 


m= 


ராம்‌ விலக்கவேண்டிய தீய ஒழுக்கங்கள்‌ ? 
1. உயிர்களைத்‌ துன்புறுத்தல்‌, 
2, பிறர்‌ பொருளைத்‌ திருடுதல்‌. 
3. லாகிரிப்‌ பொருள்களை உபயோகித்தல்‌ 
-. பொய்‌ பேசுதல்‌, 
5, நன்றி மறத்தல்‌, 


rc கெவ்வொல்‌, 


காண்க 


15 


6. கோபித்தல்‌. 

7. வன்சொல்‌ பேசுதல்‌. 

8, சுயறலம்‌ பேணல்‌ 

9. தீயோர்‌ ௩ட்புக்கொள்ளுதல்‌, 

10. தாய்‌ தந்தையர்‌ களைப்‌ பேணாமை, 
ஆலயங்களில்‌ செய்யத்தக்கன எவை ? 

நீராடி தூய ஆடை கட்டுதல்‌ சமயச்‌ சின்னங்கள்‌ 
அணிதல்‌. பெருக்குதல்‌. மெழுகுதல்‌. தீபம்‌ இடல்‌, 
தூபம்‌ இடல்‌ பூ எடுத்து மாலை கட்டுதல்‌. நந்தவனம்‌ 
அமைத்தல்‌ தோத்திரம்‌ பாடல்‌. பூஜைக்கு வேண்டி 
யன கொடுத்தல்‌, அமைதியாய்‌ இருத்தல்‌. சண்டை, 


கூச்சல்‌ போடாமை முதலியனவாம்‌. 


ஆலயங்களில்‌ செய்யத்தகா தவை எவை ? 
1. நீராடாமலும்‌ தூய ஆடைகள்‌ கட்டாமலும்‌ 
போகுதல்‌. 


2. சமயச்‌ சின்னங்கள்‌ அணியாமை. 
9. எச்சில்‌ துப்புதல்‌. 
4 மலஜலம்‌ கழித்தல்‌. 
5. கோயில்‌ மதில்‌ சுவர்களை ஒட்டி எர இடுதல்‌, 
மதில்‌ சுவர்களில்‌ வரட்டி தட்டுதல்‌. 
6. நந்தவனம்‌, பசு மடம்‌ இவற்றைப்‌ பாழ்படுத்‌ 
தல்‌ 
7 கோயில்‌ தீர்த்தங்களை அசத்தப்படுத்துதல்‌. 
8. கோபம்‌, மோகம்‌ முதலியன கொள்ளுதல்‌ 
9. வழிபடுவோரை துன்புறுத்தாமை. 
10. தாம்பூலம்‌ உமிழ்தல்‌ லாகிரிப்‌ பொருள்களை 


‘ 


உபயோகித்தல்‌ முதலியன. ன்ட்‌ 


தோத்திரப்பாமாலை 
1 விநாயகர்‌ தோத்திரம்‌ கூறுக 
ந்து கரத்தனை யானை முகத்தனை 
இந்தின்‌ இளம்பிறை போலும்‌ எயிற்றனை 
நந்தி மகன்தனை ஞானக்‌ கொழுந்தினைப்‌ 
புந்தியில்‌ வைத்தடி போற்றுகின்‌ றேனே. 1 


- 


ல்கள்‌ ந .்‌ வ 


16 


திருவும்‌ கல்வியும்‌ சீரும்‌ தழைக்கவும்‌ 

கருணை பூக்கவும்‌ தீமையைக்‌ காய்க்கவும்‌ 
பருவமாய்‌ நமது உள்ளம்‌ பழுக்கவும்‌ 

பெருகும்‌ ஆழத்து பிள்ளையைப்‌ பேணுவாம்‌. 2 


11 சிவபெருமான்‌ தோத்திரம்‌ எத்தனை வகைப்படும்‌ ? 
தேவாரம்‌, திருவாசகம்‌, திருவிசைப்பா, திருப்‌ 
பல்லாண்டு, புராணம்‌ என ஐந்து வகைப்படும்‌. 
அவை ஒவ்வொன்றிலும்‌ சில பாடல்கள்‌ கூறுக. 
சம்பந்தர்‌ தேவாரம்‌ 
காதலாகிக்‌ கசிந்து கண்ணீர்‌ மல்கி 
ஓது வார்தமை நன்னெறிக்‌ குய்ப்பது 
வேத நான்கினு மெய்ப்பொரு ளாவது 
நாதன்‌ நாமம்‌ நமச்சி வாயவே 
நீலமாமிடற்‌ ரல வாயிலான்‌ 
பால தாயினார்‌, ஞால மாள்வரே. 
அடிக ளாலவாய்‌ படிகொள்‌ சம்பந்தன்‌ 
முடிவி லின்றமிழ்‌, செடிக ணீக்குமே 
அப்பர்‌ தேவாரம்‌ 
சொற்றுணை வேதியன்‌ சோதி வானவன்‌ ்‌்‌ 
பொற்றுணைத்‌ திருந்தடி பொருந்தக்‌ கைதொழக்‌ 
கற்றுணை பூட்டியோர்‌ கடலிற்‌ பாய்ச்சினும்‌ 
நற்றுணை யாவது மச்சி வாயவே. 
சுந்தரர்‌ தேவாரம்‌ 
பித்தாபிறை சூடிபெரு மானேயரு ளாளா 
எத்தான்‌ மறவாதேநினைக்‌ கின்றேன்மனத்‌ 
. அன்னை ன்‌ 
வைத்தாய்‌ பெண்ணைத்‌ தென்பால்வெண்ணெய்‌ 
௩ல்லூ ரருட்டுறையுள்‌ 
அத்தாவுனக்‌ காளாயினி யல்லேனென லாமே. 


்‌ திருவாசகம்‌ 


வெறுப்பன வேசெய்யு மென்சிறு மையை நின்‌ 
பெருமையினால்‌ 

பொறுப்பவனே யராப்‌ ' பூண்பவ னேபொங்கு 
கங்கை சடைச்‌ 


17 


செறுப்பவ னேநின்‌ றிருவரு ளாலென்‌ பிறவியை 
வேர்‌ 
அறுப்பவ னேயுடை யாய்‌அடி யேனுன்‌ அடைக்‌ 
ச கலமே, 
பூசுவதும்‌ வெண்ணீறு பூண்பதுவும்‌ பொங்கரவம்‌ 
பேசுவதும்‌ திருவாயான்‌ மறைபோலுங்‌ காணேடீ! 
பூசுவதும்‌ பேசுவதும்‌ பூண்பதுவும்‌ கொண்‌ 
டென்னை 
்‌ ஈசனவன்‌ எவ்வுயிர்க்கும்‌ இயல்பானான்‌ சாழலோ... 
திருவிசைப்பா 
கற்றவர்‌ விழுங்கும்‌ கற்பகக்‌ கனியைக்‌ 
$ கரையிலாக்‌ கருணைமாக்‌ கடலை 
i மற்றவர்‌ அறியா மாணிக்க மலையை 
மதிப்பவர்‌ மன மணி விளக்கைச்‌ 
செற்றவர்‌ புரங்கள்‌ செற்ற எம்‌ சிவனைத்‌ 
திருவீழி மிழலை வீற்றிருந்த 
்‌ கொற்றவன்‌ தன்னைக்‌ கண்டு கண்டுள்ளம்‌ 
குளிர என்கண்‌ குளிர்க்தன வே, 
திருப்பல்லாண்டு 
பாலுக்குப்‌ பாலகன்‌ வேண்டி அழுதிடப்‌ பாற்கடல்‌ 
இ ஈந்த பிரான்‌ ன்‌ ்‌ 
மாலுக்குச்‌ சக்கரம்‌ அன்‌ றருள்‌ செய்தவன்‌ 
்‌ மண்ணில்‌ தில்லை தன்னுள்‌. ல 
1. ஆலிக்கும்‌ அந்தணர்‌ வாழ்கின்ற சிற்றம்‌ பலமே 
| இடமாகப்‌ 
்‌ பாலித்து ௩ட்டம்‌ பயில வல்லானுக்கே பல்லாண்டு 
்‌ 
| 
| 
| 
|. 


கூறுதுமே. ம்‌ 
புராணம்‌ 
ஆதியாய்‌ ௩டுவுமாகி அளவிலா அளவுமாகி 
சோதியாய்‌ உணர்வுமாகித்‌ தோன்‌ றிய 
பொருளுமாகப்‌ 
பேதியா ஏகமாகிப்‌ பெண்ணுமாய்‌ ஆணுமாகிப்‌ 
போதியா நிற்கும்தில்லைப்‌ பொதுடம்‌ போற்றி 
போற்றி. 
2 


க்‌ 


18 


ப உமாதேவியாருக்குரிய ஒரு தோத்திரம்‌ கூறுக. 


IV 


மங்கையர்க்‌ கரசி வளவர்கோன்‌ பாவை 
வரிவளைக்‌ கை மடமானி 

பங்கயச்‌ செல்வி பாண்டிமா தேவி 
பணிசெய்து நாள்தொறும்‌ பரவப்‌ 

பொங்கழ லுருவன்‌ பூத௩ா யகனால்‌ 
வேதமும்‌ பொருள்களும்‌ அருளி 

அங்கயற்‌ கண்ணி தன்னொடும்‌ அமர்ந்த 
ஆலவா யாவதும்‌ இதுவே. 


நடராஜர்‌ தோத்திரம்‌ ஒன்று கூறுக. 
பத்தனாய்ப்‌ பாடமாட்டேன்‌ 
பரமனே பரமயோகி 
எத்தினாற்‌ பத்திசெய்கே 
னென்னைநீ யிகழவேண்டாம்‌ 
முத்தனே முதல்வா தில்லை 
யம்பலத்‌ தாடுகின்ற 
அத்தாவுன்‌ ஆடல்காண்பான்‌ 
அடியனேன்‌ வந்தவாறே, 


தெட்சணாமூர்த்தி தோத்திரம்‌ ஒன்றுகூறுக 


கல்லாலின்புடை யமர்ந்து கான்‌ மறையா 
ஐங்க முதற்‌ கற்ற கேள்வி 


வல்லார்கள்‌ நால்வருக்கும்‌ வாக்கிறந்த பூரணமாய்‌ ] 


மறைக்‌ கப்பாலாய்‌ 


எல்லமா யல்லதுமா யிருந்ததனை யிருந்தபடி 


யிருந்து காட்டிச்‌ 


சொல்லாமல்‌ சொன்னவரை நினையாமல்‌ நினைந்து 


பவத்‌ தொடக்கை வெல்வாம்‌ 


சுப்பிரமணியர்‌ தோத்திரம்‌ சில கூறுக 
நங்‌ கடம்பனைப்‌ பெற்றவள்‌ பங்கினன்‌ 
தென்‌ கடம்பைத்‌ திருக்கரக்‌ கோயிலான்‌ 
தன்‌ கடன்‌ அடியேனையும்‌ தாங்குதல்‌ 
என்‌ கடன்‌ பணிசெய்து கிடப்பதே. 


ட்‌ 


எரா ராரா ளா வாரா 


ட ப ப பவை வவர 


ம்‌ 


[.] 


VII 


19 


திருப்புகழ்‌ 


பத்தியால்‌ யானுனைப்‌ பலகாலும்‌ 
பற்றியே மாதிருப்‌ புகழ்பாடி 
முத்தனா மாறெனைப்‌ பெருவாழ்வின்‌ 
முத்தியே சேர்வதற்‌ கருள்வாயே 
உத்தமா தானசற் குணர்நேயா 
ஒப்பிலா மாமணிக்‌ கிரிவாசா 
வித்தகா ஞானசத்‌ திநிபாதா 
வெற்றிவே லாயுதப்‌ பெருமாளை. 


கந்தர்‌ அநுபூதி 
ஆடும்‌ பரிவே லணிசே வலெனப்‌ 
பாடும்‌ பணியே பணியா யருள்வாய்‌ 
தேடுங்‌ கயமா முகனைச்‌ செருவில்‌ 
சாடுக்‌ தனியா னைசகோ தரனே. 
உருவாய்‌ அருவாய்‌ உளதாய்‌ இலதாய்‌. 
மருவாய்‌ மலராய்‌ மணியாய்‌ ஒளியாய்‌ 
கருவாய்‌ உயிராய்க்‌ கதியாய்‌ விதியாய்க்‌ 


குருவாய்‌ வருவாய்‌ அருள்வாய்‌ குகனே. 


கந்தர்‌ அலங்காரம்‌ 
மாலோன்‌ மருகனை மன்றாடி 
மைந்தனை வானவர்க்கு 
மேலான தேவனை மெய்ஞ்ஞான 
தெய்வத்தை மேதினியில்‌ 
சேலார்‌ வயற்பொழில்‌ 
செங்கோடனைச்‌ சென்று கண்டுதொழ 
நாலாயிரங்கண்‌ படைத்திலனே 
அந்த நான்‌ முகனே. 


திருமால்‌ தோத்திரம்‌ ஒன்று கூறுக, 
பச்சைமா மலைபோல்மேனி 
பவளவாய்‌ கமலச்செங்கண்‌ 
அச்சுதா ! அமரரேறே ! பல்‌ 
ஆயர்தம்‌ கொழுந்தே யென்னும்‌ 


[பி 


20 


இச்சுவை தவிரயான்போய்‌ 
இந்திர லோகமாளும்‌ 
அச்சுவை பெரினும்‌ வேண்டேன்‌ ்‌ 
அரங்கமா நகருளானே. 3 ௩ 
தருதுயரம்‌ தடாயேல்‌ 
உன்சரணல்லால்‌ சரணில்லை 
விரைகுழுவும்‌ மலீர்ப்பொழில்கூழ்‌ 
வித்துவக்கோட்‌ ட்ம்மானே 
அரிசினத்தால்‌' ஈன்றுதாய்‌. 
அகற்றிடினும்‌ மற்றவள்‌ தன்‌ 
அருள்‌ நினை ந்‌ தேயமும்‌ குழவி 
யதுவேபோன்‌ நிருக்தேனே. 


செடியாய வல்வீனைகள்‌ தீர்க்கும்‌ திருமாலே 
நெடியானே ! வேங்கடவா! நின்கோயி லின்வாசல்‌ 
அடியாரும்‌ வானவரும்‌ அரம்பையரும்‌ கட்கும்‌ 
படியாய்க்‌ கிடர்துஉன்‌ பவளடாய்காண்டேனே. 


VII சண்டேசர்‌ 


அண்டர்‌ பிரானும்‌ தொண்டர்‌ தமக்‌ 
கதிபனாக்கி யனைத்தும்‌ காம்‌ 

உண்ட க௨முர்‌ உடுப்பனவும்‌ 
சூடுவனவும்‌ உனக்காகக்‌ 

சண்டீ சனுமாம்‌ பதந்தந்தோம்‌ 
என்றங்கவர்‌ பொற்றட முடிக்குத்‌ 

துண்டமத்சேர்‌ சடைக்‌ கொன்றை 
மாலை வாங்கிச்‌ கூட்டினார்‌. 


வாழ்த்து 
வையம்‌ நீடுக மாமழை மன்னுக 


மெய்‌ விரும்பிய அன்பர்‌ விளங்கு ௯ 


சைவ ௩ன்னெறி தான்‌ தழைத்‌ தோங்குக. 
தெய்வ வெண்‌ திருநீறு சிறக்கவே. 


்‌ 


31 


ஆறிரு தடந்தோள்‌ வாழ்க அறுமுகம்‌ வாழ்க 

- வெற்யைக்‌ 
கூறுசெய்‌ தனிவேல்‌ வாழ்சு குக்குடம்‌ வாழ்க 

செவ்வேள்‌ 

ஏறிய மஞ்ஞை வாழ்க யானைதன்‌ அணங்கு வாழ்க 
மாறிலா வள்ளி வாழ்க வாழ்கசி ரடியாரெல்லாம்‌. 
வான்‌ முகில்‌ வழாது பெய்க மலிவளம்‌. சுரக்க மன்னன்‌ 
கோன்முறை யரசுசெய்க குறைவிலா துயிர்கள்‌ வாழ்க 
நான்மறை யறங்கள்‌ ஓங்க நற்றவம்‌ வேள்வி மல்க 
மேன்மைகொள்‌ சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்‌. 


இந்துமத விளக்கம்‌ முற்றுப்‌ பெற்றது. 
ஜபம்‌ 

எங்கும்‌ நிறைந்து விளங்கும்‌ இறைவனே ! உமது 
திருவடிகளுக்கு எங்களது வணக்கம்‌ உரியதாகுக, 
எங்களிடம்‌ அன்பு, அறிவு, அருள்‌, அடக்கம்‌. மு, 
அருங்குணங்கள்‌ நாள்‌ தோறும்‌ வளர்ந்தோங்கும்‌| 
அருள்‌ செய்யவேண்டும்‌. படிப்பில்‌ : ஆர்வமும்‌ 
பக்தியும்‌ நாள்‌ தோறும்‌ சிறந்தோங்க கிருபை 
செய்யவேண்டும்‌. உமது திருவடியை மறவாத. சிந்தை 
யும்‌; சீரும்‌ தக்து எங்களைக்‌ காப்பாற்றும்படி உம்மை 
வேண்டுகிறோம்‌ கிருபை செய்வீராக, 


கூட்டு வணக்கம்‌ 


விநாயகர்‌ 
தடக்கை ஐந்துடைத்‌ தலைவா போற்றி 
இடுக்கன்‌ தீர்த்தருள்‌ இறைவா போற்றி. 
சிவபெருமான்‌ 


தென்னாடுடைய சிவனே போற்றி 
எந்காட்டவர்க்கும்‌ இறைவா போற்றி. ஆ 


சக்தி 
ஏகம்பத்துை இறைவா போற்று 
பாகம்‌ பெண்ணுரு ஆனாய்‌ போற்றி. 


முருகன்‌ 
ஆறுமுகத்தெம்‌ அண்ணலே போற்றி 
ஈறில்‌ தமிழ்டரை இறைவா போற்றி. 


திருமால்‌ 
அன்றிவ்‌ வுலகம்‌ அளந்தாய்‌ போற்றி 
சென்றங்குத்‌ தென்னிலங்கைச்‌ 
செற்றாய்‌ திறல்‌ போற்றி. 


- ° . . 

பித்ரு தர்ப்பண விதி 

, 1. ஆசம்ய | சுக்லாம்பரதரம்‌ 4 சார்தயே | ஓம்‌ பூ : 
கர்ப்புவஸ்ஸுவரோம்‌ 11 1 1] 

ஸங்கல்பம்‌ : | மமோபாத்த ப்ரீத்யர்த்தம்‌ அபவித்ரச 
எனித்ரோ வா ஸர்வாவஸ்த்தாம்‌ கதோஃபி வா। ய: 
ஸ்மரேத்‌ புண்டரீகரகூம்‌ ஸ பாஹ்யாப்யந்தர : சுசி, 11 
கானஸம்‌ வாசிதம்‌ பாபம்‌ கர்மணா ஸமுபார்ஜிதம்‌ 1 
ஸ்ரீராம ஸ்மரணேனைவ வ்யபோஹதி ந ஸம்சய : |! 
ஞீராம ராம ராம || 

இதிர்‌ விஷ்ணுஸ்‌ - ததா வாரோ நக்ஷத்ரம்‌ விஷ்ணு- 
சரவ ௪ | யோசச்ச கரணஞ்சைவ ஸர்வம்‌ விஷ்ணுமயம்‌ 
சத்‌ | ஸ்ரீகோவிந்த கோ விந்த கோவிந்த 1] அத்ய 
கீபகவத : மஹா புருஷஸ்ய விஷ்ணோரா ஜ்ஞயா ப்ரவர்த்‌ 
தமானஸ்ய ஆத்ய-ப்ரஹ்மண ; தீவிநய பரார்த்தே, 
ச்சவதவராஹ கல்பே வைவஸ்வதமன்வந்தரே. A 
னம்‌ செய்வர்‌. இவை அவரவர்‌ குலாசாரத்தைப்‌ பொருச 
தவை, 


| 
| 
| 


ண்‌ 


23 


தந்த இறந்த ஆண்டில்‌ தர்ப்பணம்‌ செய்ய வேண்‌ 
டாம்‌, ஆனால்‌ அந்த ஆண்டு பூர்த்தியாவதற்குள்‌ கிரஹணம்‌ 
வந்தால்‌ கரஹணபுண்யகாலத்தில்‌ தர்ப்பணம்‌ செய்து 
விட்டுப்‌ பின்பு அமாவா ஸைகளிலும்‌ செய்யவேண்டும்‌. 

கடுப்‌ பகலுக்குமேல்‌ தர்ப்‌ பணத்திற்காக ஒரு ஸ்கானம்‌ 
செய்துவிட்டு மாத்தியான்ஹிகத்திற்குப்பின்‌ தர்ப்பணம்‌ 
செய்யவேண்டும்‌. அதுவரை பட்டினியாயிருக்க வேண்டும்‌. 
சரவஸ்திரத்தைக்கொண்டு தர்ப்பணம்‌ செய்யக்‌ கூடாது. 

1. ப்ரயோகம்‌ ;--ஆசமனம்‌ செய்யும்‌ போது கையில்‌ 
பவித்திரமிருக்கக்‌ கூடாது. ஆசமனம்‌ முடிந்தபின்‌ பவித்தி 
ரத்தை மோதிர விரலில்‌ அணிந்து கொண்டு அத்துடன்‌ 
மூஃ று தனி, தர்ப்பைகளையும்‌ சேர்த்துப்‌ பிடித்துக்கொண்டு 
“சுக்லாம்பரதரம்‌” “பிராணாயாமம்‌', “ஸங்கல்பம்‌' முதலிய 
வற்றைச்‌ செய்யவேண்டும்‌, ஸங்கல்பம்‌ முடிந்ததும்‌ தர்ப்‌ 
பைகளைத்‌ தெற்குதிக்கில்‌ போட்டுவிட வேண்டும்‌. 

தி- வார - நக்ஷத்திரங்கள்‌--இதிகள்‌ பதினைந்து ;-- 
பிரதமை, த்விதியை த்ருதயை, சதுர்த்தி, பஞ்சமீ, ஷஷ்டி, 
ஸப்தமீ, அஷ்டமீ, நவமீ, தசமீ, ஏகாத9, த்வாதச, 
த்ரயோ தச, சதுர்த்தச, அமாவாஸ்யா அல்லது பெளர்ணமீ. 
வாரம்‌ அல்லது நாள்‌ :--பானு வாஸரம்‌ (ஞாயிறு), 
இந்து (திங்கள்‌), பெளம (செவ்‌ யாய்‌), ஸெளம்ய (புதன்‌), 
: குரு (வியாழன்‌), ப்ருகு (வெள்ளி), ஸ்திர (சனி), 
. நக்ஷத்ரங்கள்‌:--அச்வினீ, பரணி. க்ருத்திகா, ரோஹிணீ, 
ம்ருகசிரா, ஆர்த்ரா, புனர்வஸூ, புஷ்ய. ஆச்லேஷா, 
| மகா, 'பூர்வபல்குனீ, உத்திரபல்குனீ ஹஸ்தா, சித்ரா; 
ஸ்வாதி, விசாகா, அனுராதா, ஜயேஷ்டா, மூலா, பூர்வா 
ஷாடா, உத்ராஷாடா, சரவணா, ச்ரவிஷ்டா. சதபிஷக்‌, 
பூர்வப்ரோ ஷ்டபதர, உத்தரப்ரோஷ்டபதர, ரேவதி, 


பித்ரு தர்ப்பணவிதி 
்‌ 1. ஆசமனம்‌ 
ன்‌ 2. அஷ்டாவிம்சதி தமே கலியுகே, ப்ரதமே பாதே ஓம்‌ 
பூத்வீபே, பாரதவர்ஷே, பரதகண்டே மேரோர்‌ தகதிணே 
பார்ச்வே சகாப்தே அஸ்மின்‌ வர்த்தமானே வ்யாவ 
9 ஹாரிகே. 
[3 
திஸ்‌ ஆ 


24 


ப்ரபவாதி ஷஷ்டி ஸம்வத்ஸராணாம்‌ மத்யே (அமுக) 
காம ஸம்வத்ஸரே-அயனே-ருதெள-மாஸே க்ருஷ்ண 
பக்ஷ அமாவாஸ்யாயரம்‌ புண்யதிதெள 11 

(ப்ராசீனாவீதி) (பூணூல்‌ இடமாக) வஸு ருத்ரரதித்ய- 
ஸ்வரூபாணாம்‌ அஸ்மத்‌ - பித்ரு-பிதாமஹ - ப்ரபிதா 
மஹாலை மாத்ரு-பிதாமஹீ-ப்ரபிதாமஹீனாம்‌ ஸபத்னீக- 
மாதாமஹ-மாது : பிதாமஹ மாது ; - ப்ரபிதாமஹானாம்‌ 
உபய - வம்ச - பித்ரணாும்‌ அகய்ய தருப்த்யர்த்தம்‌ 
அமாவாஸ்யா - புண்யகாலே திலதர்ப்பணம்‌ கரிஷ்யே 1 
உபவீதி। அப உபஸப்ருச்ய 1 பிராசீனாவிதீ | ப21॥1 

பித்ரு தர்ப்பணவிதி ஆசமனம்‌ 

2. ஸங்கல்பம்‌-அசுத்தமாக வாயினும்‌ சுத்தமாக 
வாயினும்‌ எந்த நிலையிலிருந்தாலும்‌ எவனொருவன்‌ 
தாமரைக்‌ கண்ணனை நினைக்கன்றாுனோ அவன்‌ உள்ளும்‌ 
புறம்பும்‌ சுத்தமானவனே. மனதாலோ வரக்‌ காலோ 
செயலாலோ வந்தடைத பாவம்‌ ஸ்ரீராம ஸ்மரணையா 
லேயே கழிந்துபோம்‌. இதில்‌ சந்தேக மில்லை. ஸ்ரீராம 
சாம ராம, திதியும்‌ விஷ்ணு, வாரமும்‌ விஷ்ணுடி ஈக்ஷத்‌ 
திரமும்‌ யோகமும்‌ கரணமும்‌ விஷ்ணுவே ; உலகனைத்தும்‌ 
விஷணுவே. ஸ்ரீ கோவிந்த, கோவிந்த, கோவிந்த, 

இப்போது புருஷோத்தமனன பகவான்‌ விஷ்ணு 
வின்‌ கட்டளையால்‌ தொழில்‌ புரியும்‌ பிரம்மா விண்‌ 
இரண்டாவது பரார்த்தத்தில்‌ சுவேதவராஹ கல்பத்‌ 
தில்‌ வைவஸ்வத மன்வந்தரத்தில்‌ இருபத்தெட்டா 
வது சதுர்‌ யுகத்தில்‌, கலியுகத்தில்‌, முதல்‌ பாதத்தில்‌, 
ஜம்பூத்வீபத்தில்‌:பாரதவர்ஷத்தில்‌ பர தகண்டத்தில்‌, 

மேருவின்‌ தெற்குப்‌ பக்கத்தில்‌. இப்போது கடை 
முறையிலிருக்கும்‌ சகாப்தத்தில்‌ பிரபவரதி அறுபது 
ஆண்டுகளிடை இன்ன ஸம்வத்ஸரத்தில்‌, இன்ன 
அயனத்தில்‌, இன்னருதுவில்‌, இன்னமாஸத்தில்‌, கிருஷ்ண 
பக்ஷத்தில்‌, அமாவாசை புண்ணியதிதியில்‌ (பூணூலை இடமாக 
மாற்றிக்‌ கொள்க)- 

மாதங்கள்‌--சித்திரை (மேஷம்‌), வைகாசி (ருஷபம்‌), 
ஆனி (மிதுனம்‌), ஆடி (கடகம்‌), ஆவணி (ஸிஹ்மம்‌), புரட்டாசி 
(கன்னி), ஐப்பசி (துலாம்‌), கார்த்திகை (வ்ருச்சிகம்‌), மார்கழி 
(தனுஸ்‌), தை (மகரம்‌), மாசி (கும்பம்‌) பங்குனி (மீனம்‌). 


பபபல வ்‌ படி்கக்கவ் வவ வதைகனுத வவ அதட்ட வன்‌ வ்‌ வலில வகை கக்க அணை ணத. 


25 


ருதுக்கள்‌— சித்திரை - வைகாசி (வஸந்தருது) ஆனி - 
ஆடி (க்ரீஷ்மரு து) ஆவணி புரட்டாசி (வர்ஷருது) ஐப்பசி. 
கார்த்திகை (சரத்ருது) மார்கழி--தை (ஹேமந்தரு து), மாசி- 
பங்குனி (சிசிரருது), _- ற ்‌ 

அயனம்‌--தை முதல்‌ ஆடி வரை உத்தராயணம்‌, ஆடி 
முதல்‌ தை வரை தகதிணாயனம்‌, 

(தகதிணாகீரம்‌ கூர்ச்சம்‌ நிதாய |!) 

ஆவாஹனம்‌ 11] ஆயாத பிதர: ஸோம்யா சம்பீரை : 
பதிபி.: பூர்வ்யை : | ப்ரஜாமஸ்மப்யம்‌ தததோ ரயிஞ்ச 
தீர்க்காயுத்வஞ்ச சத சாரதஞ்ச!1 அஸ்மின்‌ கூர்ச்சே மம 
வர்க்கத்வய-பித்ரூன்‌ ஆவாஹயாமி 1131 

3. ஆவாஹனம்‌ - சுத்தமான தரையிலோ (வெள்ளி, 


_ பித்தளை, அல்லது தாமிர) தாம்பாளத்திலோ கிழக்குமேற்‌ 


காகப்‌ பரப்பிய தர்ப்பைகளின்‌ மேல்‌ தெற்கு நுனியாக 
கூர்ச்சத்தை வைத்து “ஆயாதபிதர: என்ற மந்திரத்தால்‌ 
எள்ளைப்போட்டு ஆவாஹனம்‌. 

வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபிகளாயிருக்கும்‌ எங்களுடைய 
பித்ரு பித) மஹ ப்ரபிதாமஹர்களுக்கும்‌, மாத்ருபிதாமஹி 
ப்ரபிதாமஹிகளுக்கும்‌, பத்னிகளுடன்‌ கூடிய மாதாமஹர்‌, 
மாதாவின்‌ பிதாமஹர்‌, மாதாவின்‌ பிரபிதாமஹர்‌ ஆகி 
யோருக்கம்‌, இரண்டு வம்ச பித்ருக்களுக்கும்‌ அழிவில்லா த 
திருப்தி ஏற்படும்‌ பொருட்டு, அமாவாசை புண்ணிய காலத்‌ 
தில்‌ திலகர்ப்பணம்‌ செய்கின்றேன்‌. (பூணூலை வலமாக 
மாற்றிக்கொண்டு, ஜலத்தைத்‌ தொட்டு, மறுபடி இடமாக 


- மாற்றிக்‌ கொள்க.) 


TTT 


3. (தெற்கு நுனியாகக்‌ கூர்ச்சத்தை வைக்க.) 

ஆவாஹனம்‌; பிதிருக்களே ! மிகவும்‌ -கல்லவர்களான 
நீங்கள்‌ எங்களுக்கு ஸந்ததியையும்‌, செல்வத்தையும்‌, 
நீண்ட ஆயுளையும்‌ ஆசீர்வதித்தளித்துக்‌ கொண்டு, 
கம்பீரமாகச்‌ சிறந்த ஆகாசமார்க்‌ஈத்தில்‌ இங்கு எழும்‌ 
தருளுங்சள்‌. இந்தக்‌ கூர்ச்சத்தில்‌ இரண்டு வம்ச பிதிருக்‌ 
களையும்‌ ஆவரஹனம்‌ செய்கின்றேன்‌. 
- ஆஸனம்‌ || ஸக்ருதாச்சின்னம்‌ பர்ஹி - ரூர்ணாம்ருது 1 
ஸ்யோனம்‌ பித்ருப்யஸ்த்வாபராம்யஹம்‌ 1! அஸ்மின்‌ 


 ஸீதந்து மே பிதர: ஸோம்யா :1 பிதாமஹா : ப்ரபிதா 


மஹாச்‌ - சானுகைஸ்ஸஹ |! வர்க்கத்வய - பித்ரூணா- 
மிதமாஸனம்‌ 1] ஸகலாரா தனை : ஸ்வர்ச்சிதம்‌ 1141 


26 


4. ஆஸனம்‌ ; தர்ப்பையே! நீ ஒருபோது என்னால்‌ 
சேகரிக்கப்பட்டாப்‌. உன்னைப்‌ பிதிருக்களுக்காகப்‌ பரப்பு 
கிறேன்‌. தீ அவர்களுக்குப்‌ பஞ்சுபோல்‌ மிக மெதுவான 
ஆஸனமாக இரு, அருள்‌ சுரக்கும்‌ எங்கள்‌ பித்ருபிதா 
மஹப்‌ பிரபிதாமஹர்கள்‌ தங்களுடைய பரிவாரங்களுடன்‌ 
இங்கு எழுந்தருளட்டும்‌. (இரண்டு வம்ச பித்ருக்களுக்கும்‌: 

து ஆஸனம்‌. அவர்களை எல்லாவித உபசாரங்களுடனும்‌ ' 
பூலிக்கின்றேன்‌). 

4. ஆஸனம்‌ “ஸக்ருதாச்சின்னம்‌' என்ற மந்திரத்தால்‌ 
தனி தர்ப்பைகக£க்‌ கூர்ச்சத்திற்குக்‌ ஒழ்‌ வைக்கவேண்டும்‌,” 
ஸகலாராதனை : ஸ்வர்ச்சிதம்‌ என்று மறுபடி எள்ளைப்போட 
வேண்டும்‌. 

தர்ப்பைஆஸனத்திற்குக்‌ குைறக்தது மூன்று, 
பவித்திரத்துடன்‌ சேர்த்துப்பிடிக்க.மூன்று, கூர்ச்சம்‌ செய்ய 
மூன்று (ஐந்து அல்லது ஏழு). 

எள்‌--சிறுகச்‌ சிறுக எள்ளைச்‌ சேர்த்துத்‌ தர்ப்பணம்‌ 
செய்யவேண்டும்‌. எள்ளை எடுக்கும்போது கட்டைவிரலுடன்‌ 
ஆள்‌ காட்டி விரலைச்‌ சேர்க்கக்‌ கூடாது (அது ராக்ஷஸ 
முத்ரை எனப்படும்‌.) கட்டைவிரலும்‌ பவித்திரவிரலும்‌ 
சேர்த்து எடுத்துக்கொள்ளவும்‌ ; மற்ற விரல்களும்‌ சேர்க்க 
லாம்‌. ஞாயிறு, செவ்வாய்‌, வெள்ளி, ஜன்மாக்ஷத்திரம்‌: 
முதலியன கூடிவந்தால்‌ எள்ளுடன்‌ அக்ஷதை சேர்த்துக்‌ 
கொள்ளவும்‌. 

தர்ப்பணம்‌ பித்ருவர்க்கம்‌ :--உதீரதாமவர உத்பராஸு 
உன்மத்யமா ; பிதரஸ்‌ ஸோம்யாஸ :] அஸும்‌ ய ஈயு- 
ரவ்ருகா ருதஜ்சாஸ்தே கோக5வந்து பிதரோஹவேஷு 11 
கோத்ரான்‌ - சர்மண : வஸு ரூபான்‌ பித்ரூன்‌ ஸ்வதா 
கமஸ்‌-தர்ப்பயாமி 115111 

தர்‌ ப்பணம்‌--பித்ரு தர்ப்பணத்தில்‌ கட்டைவிரலுக்கும்‌ 
மற்ற நான்கு விரல்களுக்கும்‌ இடையில்‌ வலது புறமாகச்‌ 
சாய்த்து தைகிறையத்‌ தீர்த்தம்‌ விடவேண்டும்‌. தர்ப்பணம்‌ 
செய்யும்‌ போது இடது காலை முட்டியிட்டு, வலது காலை 
மடித்துக்‌ குந்திட்டுக்கொண்டு இரண்டு கைகளையும்‌ முழக்‌ 
தரள்களுக்குள்‌ அடக்கி வைத்துக்‌ கொண்டு கிழக்கு முக. 
மாகவோ அல்லது தெற்கு முகமாகவே இருக்கவேண்டும்‌... 


27 


தெற்கு முகமாகத்‌ தர்ப்பணம்‌ செய்பவரும்‌ ஆசமனம்‌, 
ஸங்கல்பம்‌, ஆவாஹனம்‌, ஆஸனம்‌ முதலியவற்றைச்‌ 
செய்யும்‌ போது கிழக்கு முசமாகத்தான்‌ செய்யவேண்டும்‌. 
5.1. வேதத்தில்‌ சொல்லிய யாகாதி கர்மங்களை 
அனுஷ்டித்துப்‌ பிதிருத்தன்மையடைந்தவர்‌ உத்தமர்‌ ; 
சுருதியிலுள்ள கர்மங்களை மட்டும்‌ அனுஷ்டித்தவர்‌ மத்திமர்‌; 
சுருதிஸம்ஸ்‌ காரங்களும்‌ ஒழுங்காக இல்லாதவர்‌ அதமர்‌. 
3.1. ஸோமயாகம்‌ செய்த சிறந்த பிதிருக்களைப்‌ 
போலவே, நடுத்தரத்தினரும்‌, கடைப்பட்டவருங்‌ கூட 
, உயர்ந்த கதியை அடையட்டும்‌ கம்மிடம்‌ தோபமற்றவர்‌ 
களாய்‌ அவர்கள்‌ நாம்‌ செய்யும்‌ நற்கர்மாவை உணர்ந்து, 
சமது பிராணனை ரக்ஷித்து, நாம்‌ அழைக்கும்போது வந்து, 
ஈம்மைக்‌ காத்தருள வேண்டும்‌. இன்ன கோத்திரத்தினரும்‌ 
இன்ன பெயருள்ளவரும்‌ வசு ரூபியுமாகிய எங்கள்‌ பிதாவை 
கமஸ்கரித்து அவருக்குத்‌ தர்ப்பணம்‌ செய்்ெறேன்‌. 
அங்கிரஸோ ௩: பிதரோ ௩ வக்வா அதர்வாணோ. 
ப்ருகவ: ஸோம்யாஸ ; | தேஷாம்‌ வயம்‌ ஸாமதெள 
யஜ்ஞியானாமபி. பத்ரே ஸெளமனஸே ஸ்யாம1 கோத்‌ 
ரான்‌-சர்மண ; வஸு ரூபான்‌ பித்ரூன்‌ ஸ்வதா நமஸ்‌- 
தர்ப்பயாமி 11 5211 
3.2, அங்கிரஸர்‌, அதர்வணர்‌, பிருகுக்கள்‌ என்று 
பெயருள்ள நமது பித்ருக்கள்‌ புதிது புதிதான வகையில்‌: 
அருள்‌ புரிபவர்கள்‌. ஸோமயாகம்‌ செய்தவர்கள்‌ 
பூஜித்தற்குறிய அவர்களுடைய புத்தி எந்தச்‌ சிறந்த 
வழியில்‌ சென்றதோ அதையே நாமும்‌ பின்‌ பற்றி, 
மங்களகரமான . கல்ல மனது படைத்தவர்களாவோம்‌. 
இன்ன கோத்திரத்தினரும்‌ 4 தர்ப்பணம்‌ செய்கின்றேன்‌. 
ஆயந்து ௩ : பிதரஸ்‌ ஸோம்யாஸோ ₹கீனிஷ்வாத்தா : 
பதிபிர்‌ தேவயானை | அஸ்மின்‌ யஜ்ஜே ஸ்வதயர மதந்து 
அதிப்ருவந்து தே. அவந்த்‌-வஸ்மான்‌ || கோரத்ரான்‌-- 
சர்மண : வஸு ரூபான்‌ பித்தன்‌ ஸ்வதா கமஸ்‌-தர்ப்ப 
யாமி 11531 
5.3. அக்னிஷ்வாத்தர்கள்‌--அக்னிஷ்டோமம்‌ முதலிய 
யாகங்களைச்‌ செய்யாமல்‌ சுருதிகர்மங்களை மட்டும்‌ செய்‌ 
தவர்கள்‌, 


28 


53. அக்னிஷ்வாத்தர்கள்‌ என்பவர்களும்‌, ஸோம 
யாகம்‌ செய்தவர்களுமான நமது பிதிருக்கள்‌ தேவயான 
மார்க்கமாக இங்கு எழுந்தருளட்டும்‌. இங்கு நரம்‌ செய்யும்‌ 
ஆராதனையில்‌ ஸந்தோஷமடையட்டும்‌, கம்மைக்‌ காப்பாற்‌ 
றட்டும்‌. இன்ன கோத்திரத்தினரும்‌ 4 தர்ப்பணம்‌ செய்‌ 
கிறேன்‌ 

ஊர்ஜம்‌ வஹந்தீ-ரம்ருதம்‌ க்ருதம்‌ பய: 8லாலம்‌ 
பரிஸ்ருதம்‌ ஸ்வதாஸ்த தர்ப்பயத மே பித்ரூன்‌ 1) 

கோத்ரான்‌-சர்மண ; ருத்ரரூபான்‌ பிதாமஹான்‌ 
ஸ்வதா நமஸ்‌-தர்ப்பயாமி 116,11 

6.1 (ஜலங்களே!) எல்லாவற்றிலுமுள்ள ஸாரத்தை 
நீங்கள்‌ உங்களிடம்‌ கொண்டிருக்கிறீர்கள்‌. ஆகையால்‌ 
அமிருதமாகவும்‌, நெய்யாகவும்‌, பாலாகவும்‌, மதுவாகவும்‌, 
பானகமாகவும்‌ பரிணமித்து (எது வேண்டுமோ அதுவாய்‌ 
நின்று நீங்கள்‌) எங்கள்‌ பிதிருக்களைத்‌ திருப்தி செய்வீர்‌ 
களாக, இன்ன கோத்திரத்தினரும்‌ இன்ன பெயருள்ளவரும்‌ 


ருத்ர ரூபியுமாகிய எங்கள்‌ பிதாமஹரை நமஸ்சரித்து . 


அவருக்குத்‌ தர்ப்பணம்‌ செய்கின்றேன்‌. 
பிகருப்ய; ஸ்வதாவிப்ப; ஸ்வதா நம: | பிதாம 
ஹேப்ய ; ஸ்வதா விப்ய : ஸ்வகா நம; 1] ப்ரபிதரமஹேப்ய : 


ஸ்வதா விப்ய : ஸ்வதா நம; 11] கோத்ரான்‌— சர்மண : ருத்ர - 


ரூபான்‌ பிதாமஹான்‌ ஸ்வதா கமஸ்தர்ப்பயா மி 116,21॥ 


6 2. “ஸ்வதா” எனும்‌ சொல்லால்‌ திருப்தியடையும்‌ . 


பிதிருக்களுக்கு “ஸ்வதர' எனக்‌ கூறி நமஸ்கரிக்கிறேன்‌. 
“ஸ்வதா ? எனும்‌ சொல்லால்‌ திருப்தியடையும்‌ பிதாமஹர்‌ 
களுக்கு ஸ்வதா” எனக்‌ கூறி நமஸ்கரிக்கிறேன்‌. “ஸ்வதா” 
எனும்‌ சொல்லால்‌ திருப்தியடையும்‌ பிரபிதரமஹர்‌ களுக்கு 
"ஸ்வதா: எனக்‌ கூறி நமஸ்கரிக்கிறேன்‌. இன்ன கோத்திரத்‌ 
இனரும்‌ 4 தர்ப்பணம்‌ செய்கின்றேன்‌. 

யே சேஹ பிதரோ யே ச நேஹ யாம்ச்ச வித்ம யான்‌ 


௨௪ ந ப்ரவித்ம] அக்னே தான்‌ வேத்த யதி [த ஜாத - 


வேதஸ்‌ தயா ப்ரத்தம்‌ ஸ்வதயா மதந்தி 1/1! -— கோத்ரான்‌ 
சர்மண ; ருத்ர ரூபான்‌ பிதா மஹான்‌ ஸ்வதா ஈமஸ்‌ 
தர்ப்பயாமி 06.31 

63. எந்த பிதிருக்கள்‌ இவ்வுலகில்‌ இருக்கின்‌ 
.னரோ, எவர்கள்‌ இங்கு இல்லையோ, எவர்களை நரங்கள்‌ 


ஹ்வ்ச்டஸி 


| 


29 


அறிவோமோ, எவர்களை அறியமாட்டோமோ, அவர்‌ : 
களை எல்லாம்‌, அ௮க்னிபகவானே ! நீர்‌, அனைத்‌ 
தையும்‌ அறியும்‌ ஜாதபவேதஸ்‌ ஆதலால்‌, அறிவீர்‌. 
அவர்களுக்குரிய இதை அவர்களிடம்‌ சேர்‌ ததருளவேண்டும்‌, : 
அதனால்‌ அவர்கள்‌ சந்தோஷமடையட்டும்‌ இன்ன கோத்‌. 
திரத்தினரும்‌ 4 தர்ப்பணம்‌ செய்கின்றேன்‌. 

மது வாதா ருதாயதே! மது கூரந்தி ஸிந்தவ :] 
மாத்வீர்‌ நஸ்‌-ஸந்த்வோஷத ; 1] கோத்ரான்‌ - சர்மண : 
ஆதித்ய-ரூபான்‌ ப்ரபிதாம மஹான்‌ ஸ்வதா கமஸ்‌ஃ 
தர்ப்பயாமி 11 711] 

7.1. காற்று இனிமையாக வீசட்டும்‌. நதிகள்‌ இனி 
மையைப்‌ பெருக்கக்கொண்டு ஓடட்டும்‌ செடி கொடி 
கள்‌ இனிமையை : அளிப்பவையாக இருக்கட்டும்‌. 
இன்ன கோத்திரத்தினரும்‌ இன்ன பெயருள்ளவரும்‌ 
ஆதித்திய ரூபியுமாகிய எங்கள்‌ பிரபிதாமஹரை 


நமஸ்கரித்து அவருக்குத்‌ தர்ப்பணம்‌ செய்கின்றேன்‌, 


மது நக்த-முதோஷஸி 1 மதுமத்‌ பார்த்திவம்‌ ரஜ: | மது 
த்யெளரஸ்து ந: பிதா 11- கோத்ரான்‌ - சர்மண : ஆதித்ய 
ரூபான்‌ ப்ரபிதாமஹான்‌ ஸ்வதா கமஸ்தர்ப் யாமி 117 211 
7.2 இரவும்‌ காலையும்‌ இனிமையாயிருக்கட்டும்‌. 
பூமியின்‌ புழுதியும்‌ இன்பந்தருவதாயிருக்கட்டும்‌. நமது 
தந்‌ைத போன்ற ஆகாயம்‌ இன்பமளிக்கட்டும்‌. இன்ன 


கோத்திரத்தினரும்‌ 4 தர்ப்பணம்‌ செய்கின்றேன்‌ 


மது மாந்‌ கோ வனஸ்பதி: | மதமாம்‌ ௮ஸ்தஸூர்ய :- 
மாத்வீர்‌- தாவோ பவந்து ந; || 
கோத்ரான்‌--சர்மண :' அதித்யரூபான்‌ . ப்ரபிதாமஹான்‌ 
ஸ்வதா நமஸ்‌-தர்ப்பயாமி |! 7.3.1 
£73 வனவிருக்ஷங்கள்‌ இன்பம்‌ நிறைந்தவைகளா 
யிருக்கட்டும்‌ சூரியன்‌ இன்பந்தரட்டும்‌, பசுக்கள்‌ 
மதுரமான பாலையளிக்கட்டும்‌, இன்ன கோத்திரத்தினரும்‌ -- 
தர்ப்பணம்‌ செய்கின்றேன்‌. 
கோத்ரா : (ஸீதா) தா : வஸு ரூபா : மாதீரூ : ஸ்வதா 
சமஸ்‌ தர்ப்பயாமி (த்ரி:) 11* 8.1.11 


8.1 இன்ன கோத்திரத்தனரும்‌ (ஸீதா) என்று 
பெயருள்ளவரும்‌ வசு ரூபிணியும்‌ ஆகிய எனது தாயை 


30 
குமஸ்சரித்து அவருக்குத்‌ தர்ப்பணம்‌ செய்கின்றேன்‌. 
மூன்று தடவை, 
கோத்ரா: (லக்ஷ்மீ) தா: ருத்ர கூபா: பிதாமஹீ: ஸ்வதா 
கமஸ்தர்ப்பயாமி (த்ரி) 11 821 


8.2. இன்ன சோரத்திரத்தினரும்‌ (லக்ஷ்மி) என்ற. 
பெயருள்ளவரும்‌ ருத்ர ரூபிணியும்‌ ஆதிய எனது தா 
மஹியை ஈமஸ்கரித்து அவருக்குத்‌ தர்ப்பணம்‌ செய்‌ 
இன்றேன்‌, மூன்று தடவை. 

* தாயார்‌ இருப்பவர்கள்‌ பிதாமஹீ, ப்ரபிதரமஹீ, பிது: 
ப்ரபிதாமஹீ மூவருக்கும்‌ தர்ப்பணம்‌ செய்ய வேண்டும்‌. 

கோத்ரா: (ருக்மிணி) தா: ஆதித்யரூபா: ப்ரபிதரமஹீ: 
ஸ்வதா நமஸ்‌- தர்ப்பயாமி (த்ரி:) ]] 8.31 

8.3. இன்ன கோத்திரத்தினரும்‌ (ருக்மிணீ) என்ற 
பெயருள்ள வரும்‌ ஆதித்ய ரூபிணியும்‌ ஆகிய எனது 
ப்ரபிதரமஹியை நமஸ்கரித்து அவருக்குத்‌ தர்ப்பணம்‌ 
செய்கின்றேன்‌. மூன்று தடவை, 1 


மாதரமஹவர்க்க : 
கோத்ரான்‌--சர்மண : வஸாரூபான்‌ மராதாமஹான்‌ 
ஸ்வதா ஈமஸ்‌ - தர்ப்பயாமி (த்ரி:) 1] 911 


9.1. இன்ன கோத்திரத்தினரும்‌ இன்ன பெயருள்ள 
வரும்‌ வசு ரூபியுமாகிய எங்கள்‌ மாதாமஹருக்குத்‌ தர்ப்‌ 
பணம்‌. மூன்று தடவை. 

கோத்ரான்‌-சர்மண : ருத்ர-ரூபான்‌ மாது: பிதா 
மஹான்‌ ஸ்வதா நமஸ்‌ தர்ப்பயாமி 1] (த்ரி;) 11 92 ll 

9.2 ருத்ர ரூபியாகிய எங்கள்‌ தாயின்‌ பிதாமஹ 
ருக்குத்‌ தர்ப்பணம்‌ மூன்று தடவை. 

கோத்ரான்‌--சர்மண : ஆதித்ய ரூபான்‌ மாது; ப்ரபிதர 
மஹான்‌ ஸ்வதா நமஸ்‌-தர்ப்பயாமி (தரி; ) 93 ll 

9.3. ஆதித்திய ரூபியாகிய எங்கள்‌ தாயின்‌ ப்ரபி 
தாமஹருக்குத்‌ தர்ப்பணம்‌. மூன்று தடவை, 

கோத்ரா ; (கெளரீ) தர: வஸாரூபா : மாதாமஹீ , 
ஸ்வதா நமஸ்‌-தர்ப்பயாமி 11 (த்ரி): 11 10.1 11 

10 1. வசு ரூபிணியாகய எங்கள்‌ மாதாமஹிக்குத்‌ 
தர்ப்பணம்‌. மூன்று தடவை, 


வ 18 (8 


31 


கோத்ரா: (பார்வதி) தா : ருத்ர குபா : மாது: பிதா 
மஹீ: ஸ்வதா நமஸ்‌-தர்ப்பயாமி (த்ரி;) 11 10.2. 

10.2. ருத்ர ரூபிணியாகிய எங்கள்‌ மாதாவின்‌ 
பிதரமஹிக்குத்‌ தர்ப்பணம்‌. மூன்‌ று தடவை. 

*மாதரமஹ வர்க்கத்‌ தர்ப்பணத்திலும்‌ - உதீரதாம்‌” 
முதலிய மந்திரங்களைச்‌ சேர்த்துக்‌ கொள்வது விசேஷம்‌, 
மாதாமஹர்‌ ஜீவித்திருந்தால்‌ அந்த வர்ச்கத்திற்குத்‌ தர்ப்‌ 
பணம்‌ இல்லை. 

கேரத்ரா : (மீனாகநீ) தரா: ஆதித்ய ரூபா : மாது: 
ப்ரபிதரமஹீ: ஸ்வதா நமஸ்‌- தர்ப்பயாமி (த்ரி;) 1! 10.3 11 

103. ஆதித்ய ரூபிணியாகிய எங்கள்‌ மாதாவின்‌ 
ப்ரபிதாமஹிக்குத்‌ தர்ப்பணம்‌. மூன்‌ று தடவை. 

ஊர்ஜம்‌ வஹந்தீ-ரம்ருதம்‌ க்ருதம்‌ பய: 8லாலம்‌ 
பரிஸ்ருதம்‌ ஸ்வதரஸ்த தர்ப்பயத மே பித்ரூன்‌ ]1 த்ருப்யத 
த்ருப்யத தீருப்யத 11 10.4. 11 

10,4 அன்ளரஸமாசவும்‌, அமிருதமாகவும்‌, கெய்‌ 
யாகவும்‌, பாலாகவும்‌, தேனாகவும்‌, பானகமரகவும்‌, பரிண 
மித்து (எது வேண்டுமோ அதுவாய்‌ நின்று நீங்கள்‌) எனது 
பித்ருக்களைத்‌ திருப்தி செய்வீர்களாக (பித்ருக்களே !) 


- இருப்தியடையுங்கள்‌, திருப்தியடையுங்கள்‌, திருப்நியடை 


யுங்கள்‌. 

(உபவீ த) தேவதாப்ய : பித்ருப்பச்ச மஹா யோகப்ய 
ஏவ ச] நம; ஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்யமேவ நமோ 
ஈம: 11 (ப்ரதகதிணம்‌ க்ருத்வா) அபிவாதயே நமஸ்கார ;, 

11 1௭.1 

11-1, பூணூலை வலமாக மாற்றிக்‌ கொள்ளவும்‌), 
தேவதைகளுக்கும்‌ பித்ருக்களுக்கும்‌ அவ்வாறே மகாயோகி 
களுக்கும்‌ ஈமஸ்காரம்‌. * ஸ்வதா ' என்றும்‌ ' ஸ்வரஹா ' 
என்றும்‌ பெயர்‌ கெரண்டு விளங்கும்‌, பரதேவதைக்கு 
எப்போதும்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ கமஸ்கரரம்‌. (இங்ஙனம்‌ 
மூன்று தடவை). அபிவா தனமும்‌ ஈமஸ்காரமும்‌. 

(ப்ராசீனாவீதீ- பூனூல்‌ இடம்‌). ஆயரத பிதரம 
ஸோம்யா கம்பீரை : பதிபி; பூர்வ்யை;1 ப்ரஜாமஸ்‌ : 
ப்யம்‌ தததோ ரயிஞ்ச தர்க்காயுத்வஞ்ச சத-சாரதஞ்ச 11 


32 
அஸ்மாத்‌ கூர்ச்சாத்‌ வர்க்க-த்வய பித்ரூன்‌ யதாஸ்‌ தானம்‌ | 
ப்ரதிஷ்டாபயாமி 11 5? 

11:2 பூணூலை இடமாக மாற்றிக்கொள்ளவும்‌. 

த்ருக்களே ! மிகவும்‌ ஈல்லவர்களான நீங்கள்‌ எப்‌ 
களுக்கு ஸந்ததியையும்‌ செல்வத்தையும்‌ நீண்ட 
ஆயுளையும்‌ ஆசீர்வதித்து அளித்துக்‌ கொண்டு கம்பீர 
மாகச்‌ - சிறந்த ஆகாசமார்க்கத்தில்‌ எழுந்தருளுங்கள்‌. 
இந்தக்‌ “கூர்ச்சத்திலிருந்து இரண்டு வர்க்க பிதிருக்களை 
யும்‌ அவரவர்களுடைய இருப்பிடங்களுக்கு. எழுந்தருளப்‌ 
பிரார்த்திக்கிறேன்‌. 

(பவித்ரம்‌ கர்ணே நிதாய 1] . உபவீதீ.1॥ ஆசம்ய 1 
பவித்ரம்‌ த்ருத்வா | ப்ராசீனாவீதி1) யேஷாம்‌- ந மாது... 
௩ பிதா ம மித்ர - ஜ்ஞாதி - பாந்தவ: 1 தே ஸர்வே த்ருப்‌ 
மாயாந்து மயோத்ஸ்ருஷ்டை :. குசோதகை:)] -(இதி 


கூர்ச்சம்‌ விஸ்ரஸ்ய குசோதகம்‌ . கியேத்‌ | பவித்ரம்‌ 
விஸ்ருஜ்ய! உபவீதீ 1 ஆசாமேத்‌ 11 ப்ரம்மயஜ்ஞம்‌ 
குர்யாத்‌) 11 11311 


11-3 (பவித்நிரத்தை வலது காதில்‌ வைத்துக்‌ 
கொண்டு. உபவீதியாக ஆசமனம்‌ செய்துவிட்டு மறுபடி 
பவித்திரத்தைப்‌ போட்டுக்கொண்டு, பூணூலை இடமாக. 
மாற்றிக்‌ கொள்ளவும்‌.) எவர்களுக்குத்‌ தாயோ, தந்தையோ, , 
இரேதிதரோ, தாயாதிகளோ, பக்துக்களோ இல்லையா 
(தர்ப்பணம்‌ செய்ய) அவர்களெல்லாம்‌ நான்‌ . தர்ப்பை 
நுனியால்‌ விடும்‌ தீர்த்தத்தால்‌ திருப்தியடையட்டும்‌ (என்று 
சொல்லிக்‌ கூர்ச்சத்தைப்‌ பிரித்து நுனி வழியாகத்‌ தர்ப்‌ | 
பணம்‌ செய்க பவித்திரத்தைப்‌ பிரித்துப்‌ போட்டு விட்டுப்‌ | 
பூணூலை வலமாய்ப்‌ போட்டுக்‌ கொண்டு ஆசமனம்‌ செய்க... 
பின்பு பிரம்ம யஜ்ஞம்‌ செய்க, ) 


பித்ரு தர்ப்பண வீதி முற்றும்‌. 


3 


aie Show Room : 33191 Grams : 
ட்‌ 2 } Residence : 33195 VATTAMSONS 


WITH BEST WISHES FROM 


VATTAM 


, Manufacturers of’ 
JEWELLERY, GOLD: 
& 
ட SILVERWARE 
11722 88 6) BOSE ROAD, MADRAS-I 


Estd: 190078]:  “ BANGARS" Phone: 442407 


Every Thing in folie ~ 
~~ VUMMIDI ~~~ 
BANGARU CHETTY SONS 


Branch:— No 3, Nageswara Rao Road MADRAS-17. - 
GUARANTEED JEWELLERY HOSE “டி 
அத்தம்‌ பர ந ம ps 


